ACN - ௦௫90 


கணபதிதுணை. 


அஷ்டாவதானம்‌ 
த்‌ லவ 
சகலியாணசுந்தரமுதலியாராற்‌ 
பரிசோதிக்கப்பட்டூ 
சென்னை-குளை 
நிரத்சனிவிலாச ௮3சுயத்திரசாலையிற்‌ 


பதிப்பிக்கப்பட்ட அ. 


18920), 


௨ 
கணபதிதுணை, 
ே வழமுகம்‌. 


காப்பு, 
வேழ முகத்து விநாயக னைத்தொழ 
வாழ்வு மிகுத்து வரும்‌, [2 
வெள்ளைக்‌ கொம்பன்‌ வீநாயகனைத்தொ 
அள்ளியோடுர்‌ தொடர்ந்த வினைகளே. 
க 
பிள்ளையார்‌சிற்தனை. 
அகவல்‌. 
இந்தித்‌ தவர்க்கருள்‌ 
கணபதி சயசய 
சீரிய வானைக்‌ 
கன்றே சயசய 
அன்புடை யமார்கட்‌ 
காப்தா சயசய 


மேவேழமுகம்‌. 
ஆவிக்‌ அணையே 


கணபதி சயசய 
இண்டைச்‌ சடைமுடி 
யிறைவா சயசய 
ஈசன்‌ றந்தருள்‌ 
மகனே சயசய 
உன்னிய கருமம்‌ 
முடிப்பாய்‌ சயசய 
ஊர்நவ சந்தி 
யுகந்தாய்‌ சயசய 
எம்பெரு மானே 
யிறைவா சயசய 
ஏழுல குர்கொழ 
நின்றாய்‌ சயசய 
யோ கணபதி 
நம்பியே சயசய 
ஒற்றை மருப்புடை 
வித்தகா சயசய 


பிள்ளையார்சிந்தனை. 


ஓங்கிய வானைக்‌ 
கன்றே சயசய 
ஒளவிய மில்லா 
வருளே சயசய 
அஃகறு வத்து 
வானவ சயசய 
கணபதி யென்வினை 
களைவாய்‌ சயசய 
நப்போ மழுவொன்‌ . 
இேந்தியே சயசய 
சங்கரன்‌ மகனே 
சதுரா சயசய 
ஞயகம்‌ பினர்பா 
லாடிய சயசய 
இடம்படு விக்னெ 
விநாயக சயசய 
இணங்கிய பிள்ளைகள்‌ 
£ தலைவா சயசய 


வ்‌ 


வேழமுகம்‌. 


தத்துவ மறைதெரி 
வித்தகா சயசய 
நன்னெறி விக்னெ 
விநாயகா சயசய 
பள்ளியி அறை தரும்‌ 
பிள்ளாய்‌ சயசய 
மன்று ளாடும்‌ 
மணியே சயசய 
இயங்கிய ஞானக்‌ 
குன்றே சயசய 
அரவக்‌ நண்ணி 
யார்ப்பாய்‌ சயசய 
இலவக்‌ கொம்பொன்‌ 
றேந்தியே சயசய 
வஞ்சனை பலவுந்‌ 
தீர்ப்பாய்‌ சயசய 
அழயெ வானைக்‌ 
கன்றே சயசய 


சசஸ்வ தி௫ந்தனை. 
இளமத யாணை 


முகத்தாய்‌ சயசய 
இரகுப இ விக்னெ 

விகாயகா சயசய 
அனந்தலோடாதியி 

லடிதொழ வருளே, 


பிள்ளையார்‌ சிந்தனை- முற்றிற்று. 


அதமம்‌ 
சரஸ்வதி சிந்தனை. 
புத்தகத்துள்ளுறைமாதே 
பூவிலமர்க் துறை வாழ்வே 
வித்தகப்பெண்பிள்ளை ௩ நங்காய்‌ 
வேதப்பொருளுக்‌ இறைவி 
முத்தின்குடையுடை யாளே 
மூவுலகுக்தொழு தேவி 
செப்புகவித்தன முலையாய்‌ 
. செவ்வரியோடிய சண்ணுப்‌ - 


எ 


௮ வேழமுகம்‌, 


முத்‌ அநிரைத்த வெண்பல்லாய்‌ 
முருக்கம்பூமேனி நிறத்தாளே 
தக்கோலந்தின்ற அவர்வாயாய்‌ 
சரஸ்வதியென்னுந்‌ திருவே 
எக்கானுமுன்னைத்‌ தொழுவோம்‌ 
எழுத்தறிபுத்தி பண்ணுவிப்பாய்‌ 
ஆக்காயெம்பெரு மாட்டி 
அழயெபூவணை மீதாய்‌ 
நோக்காயென்மிடி தீர 
ரொடிக்கும்பிரமாணத்தி நோக்காயே 
சாலிறெல்லரிச கொண்டு 
சரஸ்வதிபூசை பண்ணிப்‌ 
பாலொடுபழத்தை நிரப்பிப்‌ 
பராவித்தொழுவோ நங்காய்‌ 
நங்காய்கங்காய்‌ நமஸ்‌ அ 
ஞானக்கொழுந்தே நமஸ்‌ அ 
கல்விக்காசே ஈமஸ்‌ அ 
கணக்கறிதேவி நமஸ்‌ அ . 


பள்ளியித்பிள்ளேயார்‌சிந்தனை. 


சொல்லும்பொருளே நமஸ்‌ அ 
சூ௯தமரூபி நமஸ்‌ அ. 
சரஸ்வதிசிந்தனை முற்றிற்று, 
பள்ளியிற்பிள்ளையார்‌ 
இந்தனை 


எள்ளுபொரித்ச பொரியும்‌ 
இடித்தவல்‌ தன்னிற்‌ கலந்து 
வள்ளிக்ழெங்கைத்‌ திருத்தி 
வாழப்பழத்தை யுரித்து 
உள்ளியபாகு திட்டி 
உண்ணும்படி யே தருவோம்‌ 
கள்ளத்திருமான்‌ மருகா 
கணபதிசப்பாணி கொட்டாயே 
ஆறுதேங்கா யவல்தூணி 
அதற்குத்தகுர்த வெள்ளுண்டை 


[2] 


ய்‌ வேவழமுகம்‌, 


அறுகுடல்‌ மாம்பழம்‌ 
கொடிக்குமளவி லமுதுசெய்ய 
வல்லபிளளாய்‌ 

ஆடாய்பாடாய்‌ சங்கதம்‌ 
௮டியேன்காணகின்‌ ரூடாயே 
சண்டப்பெருச்சாளி யேறி 
சடுகுடுவென்ன வுலாவி 
இண்டையிளம்பிறை சாய 
'இணங்கயெகொம்போ மிரண்டே 
அண்டத்தமார்‌ அதிக்க 
அடைக்கலங்காத்த பிரானே 
குண்டைக்கணபதி ஈம்பி 
குடங்கையாற்சப்பாணி கொட்டாயே 
பொழு விடிந்தது பொழுது 
போய்த்திருமலைமே லேறவேண்டும்‌ 
ஏறிமலர்ந்தபூக்‌ கொய்யவேண்டும்‌ 
'கொய்‌அதிருமுடி, சாத்தவேண்டும்‌ 
சாத்திகைகட்டி நிற்கவேண்டும்‌ 


பள்ளியிற்பிள்ளையார்‌சிந்தனை, ௪௧ 


நின்‌ அதிருவிளக்‌! கேற்றவேண்டும்‌ 
ஏற்றி௮ரகா வென்னவேண்டும்‌ 
லயாகணபதி நம்பி 

ஆயிசகாம முடையாய்‌ 
பொய்யில்லா மெய்யையுரைப்பாய்‌ 
போனதெல்லாக்‌ தருவாய்‌ 
வெள்ளித்‌ தாலம்‌ பூசிவைத்‌ அ 
வேண்டும்படியே யிட்டுண்டு 
பள்ஸிக்கேற்க ஈட.வாய்‌ 
பாக்கியஞ்செய்த பிள்ளாய்‌ 
பிள்ளாய்பிள்ளாய்‌ பேருடையாய்‌ 
பிரமமென்னும்‌ பெயருடையீர்‌ 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பிரானரே 
இருர்தீரே பிரானாரே 
எங்கள்மன அ கலங்காதே 
பள்ளித்தடுக்குங்‌ கையேடும்‌ 
படிக்குஞ்சுவடியும்‌ பரிக்தெடுத்‌ அதி 
அள்ளித்திரியுங்‌ கால்தன்‌ 


௧௨ ேேவழமுகம்‌. 


சுகமேநிறுத்தும்‌ பிசானுரோ 

ஓடாதே யொளியாதே 
இட்டதேசோறும்‌ பெற்றதேகறியும்‌ 
உண்டுதாங்கிப்‌ பூசைமுடி தது 
வெள்ளிமுளைக்கப்‌ பள்ளிக்குவாரும்‌. 


பள்ளியிற்பிள்ளையார்கிம்தனை முற்றிற்று. 


வேழமுகம்‌ முற்திற்‌அ. 


டை 


முருகன்‌ அணை. 


உலக நீதி, 


காப்பு. 
உலகநீதிபுசாணத்தை யுரைக்கவே 
கலைகளாய்வருங்‌ கரிமுகன்காப்பு. 
ஓதாம லொருகாளு 
மிருக்க வேண்டாம்‌ 
ஒருவரையும்‌ பொல்லாங்கு 
சொல்ல்‌ வேண்டாம்‌ 
மாதாவை யொருகாளும்‌ 
மறக்க வேண்டாம்‌ 
வஞ்சனைகள்‌ செய்வாரோ 
டிணங்க வேண்டாம்‌ 
போகாத விடந்தனிலே 
போக வேண்டாம்‌ 
போகவிட்டுப்‌ புறஞ்சொல்லித்‌ ) 
திரிய வேண்டாம்‌ 


உலக நீ தி, 


வாதாடுங்‌ குறவரிட 
வள்ளி பங்கன்‌ 
மயிலேறும்‌ பெருமானை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே. 
கெஞ்சாரப்‌ பொய்தன்னைச்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
நிலையில்லாக்‌ காரியத்தை 
நிறுத்த வேண்டாம்‌ 
ஈஞ்சுடனே யொருநாளும்‌ 
பழக வேண்டாம்‌ 
நல்லிணக்க மில்லாசோ 
டிணங்க வேண்டாம்‌ 
அஞ்சாமற்‌ றனிவழியே 
போக வேண்டாம்‌ 
அடுத்தவரை யொருகா ளூங்‌ 
கெடுக்க வேண்டாம்‌ 
மஞ்சாருங்‌ கு றவரிட 


வள்ளி பங்கன்‌ 


(5) 


அவ்‌ | ௧௫ 


மயிலேஅம்பெருமாளை' 
வாழ்த்தாய்கெஞ்சே. (௨) 
மனம்போனபோக்கெல்லாம்‌ 
போகவேண்டாம்‌ 
மாற்றானையுறவென்‌அ 
நம்பவேண்டாம்‌ 
தனந்தேடியுண்ணாமற்‌ 
புதைக்கவேண்டாம்‌ 
தருமத்தையொருகாளு 
மறக்கவேண்டாம்‌ 
இனந்தேடியல்லலையுந்‌ 
தேடவேண்டாம்‌ 
சனத்திருக்தார்வாசல்வழிச்‌ 
சோவேண்டாம்‌ 


'வனந்தேடுங்குறவரிட 
வள்ளிபங்கன்‌ 


மயிலேறும்பெருமாளை 
வாழ்த்தாய்ரெஞ்சே, (௩) 


(ய 


உலகி இ, 


குற்றமொன்றும்பாரசாட்டி ச்‌ 
இரிய வேண்டாம்‌ 
கொல்களவு செய்வாசோ 
ணங்க வேண்டாம்‌ 
கற்றவரை யொருநாளும்‌ 
பழிக்க வேண்டாம்‌. 
கற்புடைய மங்கையரைக்‌ 
கருத வேண்டாம்‌ 
கொற்றவனோ டெதிர்மாறு 
பேச வேண்டாம்‌ 
கோயிலில்லா வூரிற்குடி 
யிருக்க வேண்டாம்‌ 
மற்றுகிச ரொவ்வாத 
வள்ளி பங்கன்‌ 
மயிலேறும்‌ பெருமாளை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே; (௪) 


_ வாழாமற்‌ பெண்ணைவைத்துத்‌ 


இரிய வேண்டாம்‌ 


உலகநீதி. அத! 


மனையானைக்‌ குற்றமொன்அஞ்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
வீழாத படுகுழியில்‌ 
வீழ வேண்டாம்‌ 
வெஞ்சமரிற்‌ புறங்கொடுத்து 
மீள வேண்டாம்‌ 
தாழ்வான குலத்துடனே 
சேர வேண்டாம்‌ 
தாழ்ந்தவரைப்‌ பொல்லாங்கு 
சொல்ல வேண்டாம்‌ 
வாழ்வாருங்‌ குற வரிட 
வள்ளி பங்கன்‌ 
மயிலேறும்‌ பெருமாளை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே, (டூ: 


வார்த்தைசொல்வார்‌ வாய்பராத்‌.3! 
இரிய வேண்டாம்‌ |. : 


ன] 


உலகநீதி, 


மதியாதார்‌ தலைவாசல்‌ 
மிதிக்க வேண்டாம்‌ 


மூத்தோர்சொல்‌ வார்த்தைகளை 


மறக்க வேண்டாம்‌ 
முன்கோபக்‌ காசசோ 
ணங்க வேண்டாம்‌ 
வாத்தியார்‌ கூலியைவைத்‌ 
திருக்க வேண்டாம்‌ 
வழிபறித்துத்‌ இிரிவாரோ 
டிணங்க வேண்டாம்‌ 
சோத்தபுக மாளனொரு 
வள்ளி பங்கன்‌ 
இருக்கைவே லாயு சனைச்‌ 
செப்பாய்‌ நெஞ்சே, 
கருதாமற்‌ கருமங்கள்‌ 
முடிக்க வேண்டாம்‌ 


கணக்கழிவை யொருநாளும்‌ 


பேச வேண்டாம்‌ 


(௬) 


உலகநீதி, ௧௯ 


பொருவார்தம்‌ போர்க்களத்திற்‌ 
போக வேண்டாம்‌ 
பொதுகில தீதி லொருகாளு 
மிருக்க வேண்டாம்‌ 
இருதார மொருகாளுர்‌ 
சேட வேண்டாம்‌ 
எளியாரை யெதிரிட்டுக்‌ 
கொள்ள வேண்டாம்‌ 
குருகாரும்‌ புனங்காக்கு. 
மேழை பங்கன்‌ 
குமாவேள்‌ பாதத்தைக்‌ 
கூறாய்‌ நெஞ்சே. (௪) 
சேராத விடர்‌ தனிலே 
சேர வேண்டாம்‌ 
செய்தான்‌ றி யொருராளு ' 
மறக்க வேண்டாம்‌ 
ஊரோடும்‌ கு குண்டுணிபாய்ச்‌ 


இரிய வேண்டாம்‌ 


௨௰ 


உலகநீதி, 


உற்றாரை யுதானஞ்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
பேரான காரியத்தைத்‌ 
தவிர்க்க வேண்டாம்‌ 
பிணைபட்டுத்‌ அணைபோகித்‌ 
இரிய வேண்டாம்‌ 
வாராருங்‌ குறவரிட 
வள்ளி பங்கன்‌ 
மயிலேறும்‌ பெருமாளை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே. (2) 
மண்ணினின்‌.அ மண்ணோசஞ்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
மனஞ்சவித்அச்‌ சலுட்டுச்‌ 
திரிய வேண்டாம்‌ 
கண்ணழிவு செய்து ஆயர்‌ 
காட்ட வேண்டாம்‌ 
காணாத வார்த்தையைக்கட்‌ 
"க்க வேண்டாம்‌ 


உலகநீதி: ௨௧ 


புண்படவே வார்த்தைதனைச்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
புறஞ்சொல்லித்‌ இரிவாரோ 
டிணங்க வேண்டாம்‌ 
மண்ணளந்தார்‌ மருமகனார்‌ 
மைந்த னெங்கோன்‌ 
மயிலேறும்‌ பெருமாளை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே. (௯) 
மறம்பே௫த்‌ திரிவாசோ 
டி. ணங்க வேண்டாம்‌ 
வாதாடி. வழக்குரைத்துச்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 
இறம்பேசிக்‌ கலகமீட்டுத்‌ 
திரிய வேண்டாம்‌ 
தெய்வத்தை யொருகாளு 
மறக்க வேண்டாம்‌ 
இறந்தாலும்‌ பொய்தன்னைச்‌ 
சொல்ல வேண்டாம்‌ 


உலகநீதி, 


ஏசலிட்ட வுற்றாரை 
நத்த வேண்டாம்‌ 
குறந்தனிலே வாழ்னெற 
வள்ளி பங்கன்‌ 
குமாவேணாமத்தைக்‌ 
கூறாய்‌ நெஞ்சே. 
அஞ்சுபேர்‌ கூலியைக்கைக்‌ 
கொள்ள வேண்டாம்‌ 
அஅவேதிங்‌ கென்னின்‌ 
சொல்லக்‌ கேளாய்‌ 
தஞ்சமுடன்‌ வண்ணா 
னாவிதன்கூலி 
சகலகலை யோஅவித்த 
வாத்தியார்‌ கூலி 
வஞ்சமுட னஞ்சறுத்த 
மருத்து வச்சிகூலி 
மகா சோவுதீர்த்த 
பண்டிதன்‌ கூலி 


(௦) 


உலகநீதி. ௨௨ 


இன்சொலுட ஸிவர்கூலி 
கொடாத பேரை 
ஏதேது செய்வானோ 
வேமன்‌ ரூனே: (கக) 
கூறாக்‌இ யொருகுடியைக்‌ 
கெடுக்க வேண்டாம்‌ 
கொண்டைமேற்‌ பூத்தேடி 
முடிக்க வேண்டாம்‌ 
அறுக்கத்‌ தலையிட்டுத்‌ 
திரிய வேண்டாம்‌ 
அர்ச்சனராய்த்‌ திரிவாரோ 
டிணம்க வேண்டாம்‌ 
வீரான தெய்வத்தை 
யிகழ வேண்டாம்‌ 
வெற்றியுள்ள பெரியோரை, 
வெறுக்க வேண்டாம்‌ 
மாறான குறவரிட - 


வள்ளி பங்கன்‌ 


ட 


உலகநீதி, 


மயிலேறும்‌ பெருமாளை 
வாழ்த்தாய்‌ நெஞ்சே. (௧௨) 

ஆகரித்துப்‌ பலவகையாற்‌ 
பொருளும்‌ தேடி 

= ருந்தமிழா லஅமுகனைப்‌ 
பாடவேண்டி 

ஒஅவித்த வாசகத்தா 
அலக நாதன்‌ 

உண்மையாய்ப்‌ பாடிவைத்த 
வுலக நீதி 

காதலித்‌ அக்‌ கற்றோருங்‌ 
கேட்ட பேருங்‌ 

கருத்துடனே நாடோறுங்‌ 
களிப்பி னோடு 

போதமுற் ற்று மிகவாழ்ந்து 
புகழும்‌ ே தடிப்‌ 

பூலோக முள்ளளவும்‌ 


வாழ்வர்‌ தாமே. (௧௩) 


உலகநீதி முற்றிற். 


5 


